﻿129. எங்கள் இறைவா! அவர்களுக்காக அவர்களிலிருந்து ஒரு தூதரை நீ அனுப்புவாயாக! அவர் உன் வசனங்களை அவர்களுக்கு ஓதிக்காட்டுவார்; வேதத்தையும் ஞானத்தையும் அவர்களுக்குக் கற்றுக்கொடுப்பார்; அவர்களைத் தூய்மைப்படுத்தவும் செய்வார். நீயே வல்லமை படைத்தவனும் ஞானம் நிறைந்தோனும் ஆவாய் (என்றும் பிரார்த்தித்தார்கள்).
-------------------------------------------------
இறைத்தூதர் இப்ராஹீம் (அலை) அவர்கள், அந்தப் புனித பூமி (ஹரம்) வாசிகளுக்காகச் செய்த பிரார்த்தனையின் நிறைவுப் பகுதியாகும் இது. அவர்களிலிருந்தே -இப்ராஹீம் (அலை) அவர்களின் வழித்தோன்றல்களிலிருந்தே- அவர்களுக்கு ஓர் இறைத்தூதரை அனுப்ப வேண்டும் என இறைவனிடம் அவர்கள் பிரார்த்தித்தார்கள்.
ஒப்புக்கொள்ளப்பட்ட இந்தப் பிரார்த்தனை, ஏற்கெனவே அல்லாஹ்  செய்திருந்த முடிவுக்கு ஒத்திருந்தது. அதாவது முஹம்மத் (ஸல்) அவர்களை எழுதப் படிக்கத் தெரியாதவர்(களான அரபு)களுக்கும், அரபுகள் அல்லாத மற்ற மனித, ஜின் இனத்தாருக்கும் தூதராக நியமிப்பதென அல்லாஹ்  முடிவு செய்திருந்தான்.

முன்னறிவிப்புச் செய்யப்பட்ட நபி 
-------------------------------------
அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: ஆதிமனிதர் ஆதம் (அலை) அவர்கள் களிமண் வடிவத்தில் இருந்தபோதே, நான் நபிமார்களுக்கெல்லாம் இறுதியானவர் என்று அல்லாஹ் வால் தீர்மானிக்கப்பட்டிருந்தேன். அதன் துவக்க நிலையைப் பற்றி நான் உங்களுக்குக் கூறுகிறேன். என் தந்தை இப்ராஹீம் (அலை) அவர்களின் பிரார்த்தனையாகவும், என்னைக் குறித்து ஈசா (அலை) அவர்கள் முன்னறிவிப்புச் செய்த நற்செய்தியாகவும், என் தாயார் கண்ட கனவாகவும் நான் உள்ளேன். இவ்வாறே ஒவ்வொரு நபிமார்களின் அன்னையரும் கனவு கண்டுள்ளனர்.
அபூஉமாமா (ரலி) அவர்கள் கூறியதாவது: நான், "அல்லாஹ் வின் தூதரே! உங்களுடைய ஆரம்பக் கட்டம் என்னவாக இருந்தது?" என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், "நான் என் தந்தை இப்ராஹீம் (அலை) அவர்களின் பிரார்த்தனையாகவும், என்னைக் குறித்து ஈசா (அலை) அவர்கள் கூறிய நற்செய்தியாகவும் உள்ளேன். என்னுடைய தாயாரிடமிருந்து ஒரு வெளிச்சம் வெளிப்பட்டது. அதில் ஷாம் (சிரியா) நாட்டின் கோட்டைகள் தென்பட்டன. அதை என் தாயார் கண்டார்கள்" என்று கூறினார்கள்.
அதாவது நபி (ஸல்) அவர்களைக் குறித்து முதன்முதலில் பிரஸ்தாபித்ததும் மக்களிடம் அவர்களை பிரபலப்படுத்தியதும் இப்ராஹீம் (அலை) அவர்கள்தான். அப்போதே அவர்களைப் பற்றிய பேச்சு மக்களிடையே பரவலாகவும் பிரபலமாகவும் இருந்தது. அதன் பின்னர் இஸ்ரவேலர்களின் வமிசாவளியில் இறுதியாகத் தோன்றிய ஈசா (அலை) அவர்கள், நபி (ஸல்) அவர்களது பெயரைப் பகிரங்கமாக அறிவித்தார்கள்.
ஒரு நாள் இஸ்ரவேலர்களுக்குச் சொற்பொழிவாற்றுவதற்காக ஈசா (அலை) அவர்கள் நின்றபோது, "இஸ்ரவேலர்களே! நான் உங்களுக்கு அனுப்பப்பட்ட அல்லாஹ் வின் தூதராவேன். எனக்கு முன்னர் வந்த "தவ்ராத்" வேதத்தை மெய்யாக்குபவனாகவும், எனக்குப் பிறகு வரவிருக்கும் "அஹ் மத்" என்ற பெயருடைய தூதரைப் பற்றி நற்செய்தி கூறுபவனாகவும் நான் உள்ளேன்" என்று கூறினார்கள். (61:6)
இதனாலேயே, "நான் என் தந்தை இப்ராஹீம் (அலை) அவர்களின் பிரார்த்தனையாகவும், என்னைக் குறித்து ஈசா (அலை) அவர்கள் கூறிய நற்செய்தியாகவும் உள்ளேன்" என்று நபி (ஸல்) அவர்கள் கூறினார்கள்.
அடுத்து "என் தாயாரிடமிருந்து ஒரு வெளிச்சம் வெளிப்பட்டது. அதில் ஷாம் (சிரியா) நாட்டின் கோட்டைகள் தென்பட்டன. அதை என் தாயார் கண்டார்கள்" என்று மேற்கண்ட நபிமொழியில் நபியவர்கள் கூறியுள்ளார்கள். இது நபி (ஸல்) அவர்களின் தாயார், தமது வயிற்றில் நபி (ஸல்) அவர்களைச் சுமந்துகொண்டிருந்தபோது கண்ட கனவைக் குறிக்கிறது. தாம் கண்ட அந்தக் கனவைத் தம் கூட்டத்தாரிடம் அவர்கள் கூறினார்கள். இது மக்களிடையே பரவி மிகவும் பிரபலமாகப் பேசப்பட்டது. நபி (ஸல்) அவர்களின் பிறப்புக்கு இது ஒரு முன்னோட்டமாக அமைந்தது.
நபி (ஸல்) அவர்களது ஒளியின் வெளிப்பாட்டை ஷாம் (சிரியா) நாட்டோடு மட்டும் இணைத்துக் கூறியதானது, அந்த நாட்டில்தான் நபி (ஸல்) அவர்களின் நபித்துவமும், அவர்கள் கொண்டுவந்த மார்க்கமும் காலூன்றப்போகிறது என்பதற்கான சமிக்ஞை ஆகும். இதனால்தான் ஷாம் (சிரியா) தேசம், இறுதிக் காலத்தில் இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் அரணாகத் திகழும். மர்யமின் புதல்வர் ஈசா (அலை) அவர்கள் சிரியாவின் (தலை நகர்) டமாஸ்கஸில் உள்ள கிழக்குப்புற வெள்ளைக் கோபுரத்தில்தான் இறங்குவார்கள்.
ஒரு ஹதீஸில் நபி (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: என் சமுதாயத்தாரில் ஒரு குழுவினர் உண்மைக்கு ஆதரவாளர்களாகவே இருந்து வருவார்கள். அவர்களுக்கு எதிரானவர்களும், அவர்களுக்குத் துரோகம் செய்வோரும் அவர்களுக்கு எந்த இடையூறையும் ஏற்படுத்திவிட முடியாது. அதே நிலையில்தான் அவர்களிடம் இறைக்கட்டளை(யான மறுமைநாள்) வரும்.
"அத்தகையோர் ஷாம் (சிரியா) நாட்டில் இருப்பார்கள்" என்று ஸஹீஹுல் புகாரீயில் மற்றோர் அறிவிப்பில் காணப்படுகிறது.

வேதங்கள் கூறும் சான்று 
---------------------------
அடுத்து "எங்கள் இறைவா! அவர்களுக்காக அவர்களிலிருந்தே ஒரு தூதரை நீ அனுப்புவாயாக!" என்று இப்ராஹீம் (அலை) அவர்கள் பிரார்த்தனை புரிந்ததாக அல்லாஹ்  கூறியுள்ளான். இது முஹம்மத் (ஸல்) அவர்களுடைய சமுதாயத்தாரைக் குறிக்கிறது. இவ்வாறு கோரிக்கை வைத்த இப்ராஹீம் (அலை) அவர்களை நோக்கி, "உங்கள் கோரிக்கை ஏற்கப்பட்டது. அவர் இறுதிக் காலத்தில் தோன்றுவார்" என்று கூறப்பட்டது.
"வேதத்தையும் ஞானத்தையும் அவர்களுக்குக் கற்றுக்கொடுப்பார்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். இதில் "வேதம்" (அல்கிதாப்) என்பது குர்ஆனையும் "ஞானம்" (அல்ஹிக்மத்) என்பது நபிவழியையும் குறிக்கும். இதை ஹசன் மற்றும் கத்தாதா (ரஹ் ) ஆகியோர் கூறியுள்ளனர். வேறுசிலர், "மார்க்க விளக்கத்தை அளிப்பார்" என்று இதற்கு விளக்கம் கூறியுள்ளனர். மேற்கண்ட இரு கருத்துகளுக்குமிடையே முரண்பாடு கிடையாது.
"அவர்களைத் தூய்மைப்படுத்தவும் செய்வார்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். அல்லாஹ் வுக்கு வழிப்படுவதையும் உளத்தூய்மையையும் அவர் உருவாக்குவார் என்பது இதன் கருத்தாகும். இதை இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியுள்ளார்கள்.
முஹம்மத் பின் இஸ்ஹாக் (ரஹ் ) அவர்கள் விளக்கமளிக்கையில், "அந்த மக்களுக்கு நன்மையைக் கற்றுக்கொடுப்பார். அதை அவர்கள் செய்வார்கள். தீமையையும் இனம் காட்டுவார்; அதிலிருந்து விலகிக்கொள்வார்கள்.
அது மட்டுமன்றி, அந்த மக்கள் அல்லாஹ் வுக்குக் கட்டுப்பட்டு நடந்தால், அவர்கள்மீது அல்லாஹ்  திருப்தி அடைவான் என்றும் அவர்களிடம் கூறுவார். இதனால், இறைவனுக்கு அவர்கள் அதிகமாக வழிப்பட்டு நடக்கவும், இறைமுறிவைத் தரும் பாவங்களிலிருந்து விலகிக்கொள்ளவும் முடியும்" என்று கூறினார்கள்.
அடுத்து "நீயே வல்லமை படைத்தவனும் ஞானம் நிறைந்தோனும் ஆவாய்" என்று இவ்வசனம் கூறுகிறது. அதாவது அல்லாஹ்  வல்லமை மிக்கவனாவான். அவனை எதுவும் இயலாமையில் ஆழ்த்த முடியாது; அவன் அனைத்தின் மீதும் ஆற்றல் உள்ளவன் ஆவான்.
இதற்கே "அஸீஸ்" எனப்படும். சொற்களிலும் செயல்களிலும் அவன் கைதேர்ந்தவன் ஆவான். எனவே, தனது அறிவிற்கும் ஞானத்திற்கும் நீதிக்கும் ஏற்றவாறு ஒவ்வொரு பொருளையும் அதற்குரிய இடத்தில் சரியாக அவன் அமைத்துள்ளான். இதற்கே "ஹகீம்" என்று பெயர்.
